1.12 


திருஞானமுத் திரைக் கோவை : எண்-10 . 


தென் திருப்பேரை : திருக்கோளூர் : 


இத் திருப்பதிகளைப் பற்றிய 


திருப்பணிமாலைகள் 


சென்னை யூனிவர்விட்டி 
தமிழ் லெக்ஸிகன் பதிப்பாசிரியர் 
S. வையாபுரிப் பிள்ளை , B.A. , B.L., 

பரிசோதித்தது . 


பதிப்பாசிரியர் : 
பெரியன் - வெ . நா . ஸ்ரீநிவாஸய்யங்கார் .. 

1933 


பதிப்பாளர் முன்னுரை 


ஆழ்வார்திருநகரி ஸ்ரீ மலையப்பக் கவிராயரவர்கள் வீட்டி 
லிருந்து சுவாமி மகர நெடுங்குழைக்காதர் திருப்பணிமாலை 
யின் ஏட்டுப் பிரதி யொன்று எனக்குச் சில மாதங்கட்குமுன் 
கிடைத்தது . இத் திருப்பணிமாலையில் முற்காலத்தில் விளங்கிய 
பெரியோர்களுடைய பக்திச் சிறப்பு வெளியாகின்றது . நமது 
நாட்டின் சரித்திர வுணர்ச்சிக்கும் இம் மாலை உதவுவதாயுள் 
ளது . இக்காரணங்களால் இதனை அச்சிட்டு வெளியிடவேண்டு 
மென்னும் நோக்கமுடையவனா யிருந்தேன் . என் குலத்தை 
வழிவழியாட் கொண்டருளும் சுவாமி தெற்குத் திருவேங் 
கடமுடையான் திருவருளால் நான் சென்னைக்குப் போக 
நேரிட்ட ஓர் அமையத்து எனது நண்பர் ஸ்ரீமான் S. வையா 
புரிப்பிள்ளை யவர்களோடு இந்நூலை அச்சியற்றுதல் விஷய 
மாகக் கலந்தேன் . அவர்களும் அன்புகூர்ந்து எனது வேண்டு 
கோளுக்கு இணங்கினார்கள் . திருக்கோளூர் வைத்தமாநிதியின் 
திருப்பணிமாலை யொன்று உளதென்றும் அதனையும் சேர்த்து 
அச்சிடுவது நலமாமென்றும் வற்புறுத்திக் கூறி , இரண்டு 
திருப்பணிமாலைகளையும் பார்வையிட்டுப் பரிசோதித்து அச் 
சிற்கு உதவினார்கள் . ஸ்ரீமான் பிள்ளையவர்களுக்கு எனது 
மனமார்ந்த நன்றி யுரியதாகின்றது . 
திருஞான முத்திரைப் 

பிரசுராலயம் , பெரியன் : வே . நா . ஸ்ரீநிவாஸன் , 
ஆழ்வார் திருநகரி . 

பதிப்பாசிரியன் . 
10-3-33 


குறிப்பு . 
குழைக்காதர் திருப்பணிமாலை இயற்றியவர் இரத்தின 
கவிராயரின் புத்திரராகிய திருமேனி கவிராயரென்பதும் இவர் 
வடமலையப்ப பிள்ளையன் காலத்தவரென்பதும் இந்நூலால் 
அறியலாகும் . எனவே இத் திருப்பணிமாலை இற்றைக்குச் 
சுமார் 225 வருடங்களுக்கு முன்னர் இயற்றப் பெற்றதாதல் 
வேண்டும் . 

வைத்தமாநிதி திருப்பணிமாலையின் ஆசிரியர் இன்னா 
ரென அறியக்கூடவில்லை . ஆனால் வணக்கச் செய்யுளினின் 
றும் அவர் வானமாமலை ஸ்ரீ பட்டர்பிரான் சுவாமிகளின் 
சிஷ்யராக இருக்கவேண்டுமென ஊகித்தல்கூடும் . இந்த சுவா 
மிகள் விளங்கிய காலம் சுமார் 100 வருடங்கட்கு முன்பா 
கும் . எனவே இத்திருப்பணிமாலை கி . பி . 19- ம் நூற்றாண் 
டின் தொடக்கத்தில் இயற்றப்பெற்றதாகும் . 

திருப்பணிமாலைகளின் பிரதிகள் மிகப் பிழைபட்டிருந் 
தமையால் ஒரு சில இடங்கள் எத்துணை முயன்றும் திருத்த 
மடையக் கூடவில்லை . அனுமானித்துச் சேர்க்கப்பெற்ற எழுத் 
தும் சொல்லும் இருதலைப் பகாக் குறிகளுள் [ ) அமைக்கப் 
பட்டுள்ளன . அடியில் வருந் திருத்தங்களைச் செய்து கொள்க . 
பக்கம் வரி பிழை 

திருத்தம் 
1 3 மாரிமாறாத 

வாரிமாறாத 
2 23 பரதாள் 

பரதள 
3 19 கொடையுங்குடியுஞ் குடையுங்கொடியுஞ் 
4 1 பேராய்த் 

பேரால் 
5 20 சொன்னவாள் 

சொன்னாவால் 
8 மொயில் 

முகில் 
25 விசையத்தெசமிக்குத் விசையதெசமிக்குந் 
10 3 னடனமிடும் வன் 

னாடும் வனை 
நிகர்க்குமான் 

நிகர்க்குமன் 
10 கண்டன் 

கண்டான் 
11 கடத்துரைவன் 

டத்துறைவான் 
12 11 மண்டமும் 

மண்டபமும் 
13 7 தூய துரைச் 

தூயதுறைச் 
19 15 நம்பரதி 

நம்பாது 
24 19 வெற்றிலைபின் 

வெற்றிலையின் 


040 


9 


1 





1 . 


> 


பெயர் அட்டவணை .. 

எண் : பக்க எண் . 
அசைந்தாடு பெருமாள் வங்கா திருமேனி ராயன் 4 
ரையான் 24 

திருவஞ்சி விக்கிரமன் 2 
அப்பு ஆழ்வார் பாகவதர் 20 திருவடி மன்னன் 28 
அபிராமன் 4 

துரைராய சிங்கம் 3 
அய்யங்கார் . அப்பன் 17 தோழப்பன் 5 
அழகிய நம்பி 5 

நங்கை 28 
அனந்தய்யங்கார் 18 , 21 , 31 நயினாள் 31 
அனந்தயங்கார் சீயப்பரய்யன் நயினான் 8 
25 , 26 

நயினான் தோழப்பர் 5 
ஆட்கொண்டான் 32 

நயினான் மாதர் குல திலகம் 29 
ஆதித்தன் 3 

நரவீரகேரளன் 3 
ஆழ்வாரய்யங்கார் 19 

நாயன் குருக்களய்யன் 5 
உறுப்பூருக்கதிபன் 18 

நூற்றெண்மர் 1 , 8 , 13 
எல்லார்க்கு நயினான் 16,17,18 , பட்டர்பிரான் 15 
22 

பாப்பலப்பன் 4 . 
கச்சித் திருமலைய பூபாலன் 11 மதுரகவி பாவலர் தம்பிரான் 16 
சத்தூரி ரங்கன் 10 

மயிலாழ்வார் 25 
கருநயினா ரம்மை 19 

மாணிக்கம் 9 
கிட்ணப்பன் 10 

மாவை 32 
குமாரசாமி வேள் 32 

மீனவர்கோ 21 
குளந்தையான் 5 

முத்து வீரப்பன் 10 
குற்றாலம் 7 

முயி தீன் 4 
கொற்கைச் செழியன் 3 

ராமகிட்ணன் 5 , 7 
சங்கணியான் 13 

ராமானுச முனிவன் 5 , 28 
சங்குப் பிள்ளை 7 

ராமானுசச்சீயங்கார் 21 , 30 
சடகோப தாதன் 3 

ரோமசமா முனிவன் 26 
சீயப்பரய்யன் 22 

வசவப்பன் 28 
சீயப்பன் 25 

வஞ்சி 20 
சீராமய்யன் 6 

வடமலை பூபதி 11,14 , 17 , 21 , 
சுகந்தவன நாதன் 8 

23 , 24 , 26 , 30 , 31 
சுப்ரமண்யன் 5 

வரதுங்கராமன் 9 
செகநாதன் 19 , 20 , 23 , 31 வரகுணமாமங்கைவழுதி 21 , 29 
சொக்க நாதன் 32 

வரராமன் 5 
சொக்கலிங்கம் 7 

வழுதி 27 
சொப்ப நயினான் 8 

விசையமால் 19 
திருக்கோளூர் வல்லி 25 

வீரப்பன் 4 
திருமலேந் திரன் 25 

வேங்கடமால் 6 
திருமலை ராயன் 11 

வேங்கடத்துறைவான் 10 


தென்திருப்பேரை 
சுவாமி மகரநெடுங்குழைக்காதர் 
திருப்பணி மாலை . 


மருப்பொலியும் நீலமணி வண்ணர்குழைக் காதர் 
திருப்பணிமா லைக்கமுதந் 1 தேங்க - விருப்பினால் 
மாரிமா மாதபொழின் மாடத் திருக்குருகூர்க் 
காரிமா றன்பதமே காப்பு . 
கல்விக் கடலைக் கரைகண்ட ரத்னகவி 
செல்வக் குமாரன் றிருமேனி- நல்ல 
திருப்பணி மாலையிந்தத் தேசமெல்லாம் வாழ்த்த 
விருப்பமுடன் செய்தான் விரைந்து . 

நல் . 
1. பூமாது வண்மைப் புவிமாது மேவவளர் 

மாமால் பவள மணிவாயன்- தாமத் 
2. துள வணிந்த தோளாளன் தொல்புவியெல் லாமுண் 

டளை நுகர்ந்த வாதி யரங்கன் - வளமைதரும் 
3. வீடாளன் முத்தமிழு மீறுந் திருவழுதி 

2 நாடாளன் நூற்றெண்மர் நம்பினோன் -- ஏடவிழ்பூந் 
4. தண்ணிலஞ்சி மார்பன் சடகோபன் சொற்பாடற் 
கண்ணிறைந்து நின்றருளுங் கார்மேக - மெண்ணினை 

றைந்த 
( பிரதீ . ) 1. தியங்கவே . 2. நாடாளர் . 


2 


குழைக்காதர் 


5. வல்லசுரர் வேரறுத்து வாலிக்கு மம்பு தொட்டு 
நல்லரசு வீடண 

டணற்கு நல்கினோன்- தொல்லை 
6. வரந்திகழ யாவும் வரக்கொணர்ந்து நாளும் 

பரவி வருணன் பணிவோன்- திரைகொழிக்கு 
7. மாழிநீர் வண்ண ன திரும் வளைக்கையான் 
வாழி நிகரில வண்ணனொடு . 

சூழுமறை 
8. வானப் பிரானோன் வருணன் பறைவிடுநாள் 

மீனுட் டிமிங்கிலமும் வெல்மீனுந் - தானுந் 
9. திகல்புரியுங் கால்வருணன் ஏதென்று நாடி 

நிகரில் முகில்போக்கி நிற்பப்- புகலரிய 
10. அம்மீ னிரண்டு மருங்குண் டலம்வருணன் 

கைம்மீ தளித்ததொரு கைப்பற்றிச்- செம்மை 
11. தழைசெவியிற் சாற்றவது தன்னால் மகரக் 

குழையனெனுங் காரணப்பேர் கொண்டோன் - மழலைவரி 
12. வண்டு குடைந்துழுத மாலிகையான் சானகியைக் 

கண்டு சிலைவளைத்த காகுத்தன் - மண்டு 
13. விழாவொலியும் வேத வொலியுமிகு பிள்ளைக் ( யும் 

குழாவொலியும் பேருவகை கொண்டோன் - துழாயணி 
14. நேய நெடுமால் நிகரில வண்ணனுக்குக் 

கோயில் விமானங் குளிர் சிகரம் - நாயகமா 
15. மன்னும் படிக்கத்த மண்டபமா மண்டபமு 

மின்னும் பிறசெய் தினிதமைத்தான் - தென்னன் 
16. பகைவீர வீரன் பாதாள் விபாடன் 

செகவீர ராசேந்த்ர சிங்கம் - முகலளிதன் 
17. வேந்தன் திருவஞ்சி விக்கிரமன் மேவிரதி 

காந்தன் வறிஞர் கலிகோபன் - ஏந்துபுகழ் 


திருப்பணிமாலை 


18. வேரிகமழ் தாலத்தார் வீரனரவீர 

கோளனா தித்தன்மணிக் கேயூரன் --பார்புகழ 
19. வல்லான் றிருப்பேரை மாமா லுக் கேவாழ . 

வல்லான் விரும்பி வரந்தளித்தான் - தொல்லுலகிற் 
20. பாப்பிற் பிறந்துலகிற் பண்ணையான் சொற்படிநன் 

மூப்பிற் பிறக்க முயன்றவன்மே - லேப்புற்ற 
21. கொற்கைச் செழியன் குலதீபன் கூடலான் 

பொற்கைக் கவுரியர்கோன் பூபாலன்- சொற்கருதிப் 
22. பக்கமுறும் வேதியரிற் பண்ணையான் சொற்படிநன் 

மிக்குளக் காரை விளைப்புரவும் - மைக்கண்வளை 
23. செல்லூர் பொழிலுஞ் சிறக்குஞ் செய்துங்க 
நல்லூரும் விட்ட நரபாலன்- 

கொல்லையந் தார் 
24. கொண்டல் மகரக் குழைக்காதர் சன்னிதியில் 

மண்டபமுந் தூய மடப்பளியுங்- கண்டு 
25. கொடிமரமுங் கிட்ணன் குறடுமமைத் தோங்கிப் 

படிமிசையு மன்புகழே பாலித்-- துடனே 
26. கருவேலம் பாடுங் கனபணிதை யும்பொன் 

னுருவோடு வெள்ளி யுருவுந் - திருமுடிக்கீழ் 
27. வீராபி ஷேகமொடு மிக்ககொடை யுங்குடியுஞ் 

சீரார் செழும்பொற் றிருத்தேரும் - நேராய்ச் 
28. சடகோப தா தன் சமைத்தமைத்தா னம்பொன் 

மடல் வாயுங் காவியந்தார் வள்ளல்-- கடல்வா 
29. யுலகம் புரக்கு முபையகுல வேந்தர் 

திலகன் றுரைராய சிங்கம் - 1 உலகறிய 
30. மூன்று குளமுமொன்றாய் முன்னிருத்திச் சாகரம்போல் 

தோன்றுகடம் பாவெனப்பேர் சொல்லவே- சான்றோர் 
(பிரதி . ) 1. மலவெவுலகரிய . 


4 


குழைக்காதர் 


31. துதிக்குந்தன் பேராய்த் துலங்குமடை மேற்கற் 

பதிக்கும் விநாயகனைப் பாலித் - துதிக்கும் 
32. இரவிமதி யுள்ளவரை ( யீரை ) ந்து கோட்டைப் 

புரவுநில மும்விட்டெப் போதுந்- திரமாய 
33. ரண்டாந் திருமதிலும் பரத்நக்கற் கோபுரமுங் 

கண்டான் பெருந்தவமுங் கைக்கொண்டான் - மிண்டுங் 
34. கவிராச ராசன் கவிச்சக்ர வர்த்தி 

புவிராசர் போற்றும் புலவன்- கவிமாலைச் 
35. செந்தே னெவர்க்குஞ் செவித்தாரை யூற்றிருப்ப 

நந்தா தரிக்குமொரு நாகரிகன் - டைந்தார் 
36. திருமேனி ராயன் றிருப்பேரை வல்லிக் 

கருள்மேவு மண்டபமொன் றல்லால் -- மருவுதிருக் 
37. கோயில் விமானங் குளிர்சிகரஞ் செய்தமைத்தான் 

பாயு நடனப் பரிநகுலன் - தூயபுகழ்க் 
38. கச்சி நகர்புரக்குங் காவலான் கர்நாடர் 

மெச்ச வரும் பெரிய வீரப்ப - னுச்சிதவேள் 
39. வாரத்தால் வாசல் மனுவால் மனுநடக்கும் 

வீரத்தால் மெய்த்தரும மேன்மையால் - சீர்திகழும் 
40. நந்தா மணிக்குழைக்க நாச்சியார் வீற்றிருப்ப 

வந்தா தரிக்கும் வளர் துணைவன்- சிந்து 
41. திருக்கோது கோயில் சிகரமுஞ்செய் உதானன் 

புருக்கா துருக்கு முயிதின்- பெருக்குபுகழ் 
42. பாப்பலப்பன் கச்சிப் பதியா னபிராமன் 

பூப்பதுமத் தாளிற் பொலியுமால் - சேர்ப்பவிரு 
43. தாளிணைக்கீ சொன்னார் ) சரண்புகவெம் போரில்வடி 

வாள்விற்கு முக்ர ம ( தி ) தீரன் - நாளும் 
( பிரதி .) 1. நாகாகக் 2. தமைத்தானன் . 


திருப்பணிமாலை 


5 


44. பணியப் புவனப் படிசட்ட மிட்டு 

மணிய துறைசெலுத்து மன்னன் - ( அணி )தழையு 
45. மெல்லார்க்கு நல்லா னெவர்க்கு முபகாரன் 

மல்லார்க்குந் திண்டோ ( ள் ) வரராமன்- சொல்லரிய 
46. எம்பெருமா னார்க்கு மினிது திருக் கோயிலமைத் 

தும்பரென்மா லுக்குயர்ந் தோங்கினோன் - அம்பொன்னால் 
47. ராமா நுசமுனிவன் நங்குழைமால் பொற்சிகர 

மாமேரு வென்ன வனைவித்தான் - ராமமே 
48. சூழ்வான் புகழ்நயினான் தோழப்ப ரன் ( பு ) புரிந் 

தாழ்வா ரறுவரையுண் டாக்கினான் - ஏழுலகாள் 
49. நாயன் குருக்களய்யன் நாடோறு நங்குழைமால் 

மாயன் பவனி வருவதற்காத்- தூயவொளிப் 
50. பாந்தளைச் செம்பொற் பருவதம்போ லுண்டாக்கிச் 

சேர்ந்துலகிற் கீர்த்திபெற்ற செண்பகமால் -- வாய்ந்த தமிழ்த் 
51. 1 தோழப்பா னிந்த்ரன் ரண துங்கனெனும் ராமகிட்ணன் 

வாழக் கருணைகொண்டு ( வந்து ) லகில்- மீளவரும் 
52. முன்பா வலர்பின் போய் மூர்த்திகுழைக் காதருக்கே 

யன்பாக ரத்தி னபிஷேகம் - பொன்பாவை 
53. யெந்நாளும் வீற்றிங் கிருப்பவிமை யோர் மகிழ்ந்து 

சொன்னவாள் வாழ்த்தவென்றே சூட்டினான் - பன்னார் 
54. முரசதிருஞ் சேனை முதல்வ னருள்வோன் 

பிரசமலர்த் தாள்சுப்ர மண்யன் - வரிசையால் 
55. நாடு மழகிய நம்பிசீ ராமன்பர் 

தேடுஞ் சரணத் திருமாற்கு - நீடொளிசேர் 
56. செண்பகப்பூ மாலைமுதற் செய்யவரை ஞாண்விளங்கும் 

பண்புறு சீர்த் ) தும்பிப் பதக்கமுடன் - அன்பாக 
( பிரதி . ) 1. தோளப்பான ரசிந் திரளவாரன 


6 . 


குழைக்காதர் 


57. கீர்த்திபெறச் செய்தான்மென் கிள்ளைமொழி யார்விரும்பு 

பார்த்திபன்சீ ராமய்யன்சொற் பாலனென - வாய்த்த 
58. ( க )திக்குநவ ரத்னக் கனகாபி ஷேகம் 

பதிக்குந்திறல் வேந்தர்குழாம் பண்பாய் - மதிக்குமணித் 
59. தண்டிகையுஞ் சூழ்ந்த சதுரங்க சேனையுடன் 

அண்ட கடாக மதிர்முரசே - யெண்டிசையுஞ் 
60. சீர்பெருமீ ழங்கவுடஞ் [ ] சலர் மகு டங்குமுதப் 

பேர்பெறுமா மக்கள் முதற் பேரானார்- பார்பெறவே 
61. வந்திறங்குஞ் செம்பொன்மணி வாசலான் கோகனகக் 

கொந்தவிழ்பொன் மா துறையுங் கோயிலான் - சந்ததமும் 
62. நீங்கா தருள் தொழிற்செய் நேய கருடன் ( றன் ) 

பாங்காக முன்னுதித்த பாக்கியவான்- கோங்காரு 
63. முல்லைநகை மாதர்கண்டு மோகிக்கச் செங்கரும்பின் 

வில்லைவளைக் குங்காம ( வெல்வேந்தன் --செல்லைநிகர் 
64. கையான் மலர்க்கற்ப காடவியான் சார்ந்தோர்க்குப் 

பொய்யா ன ( ன ) த்துவசப் பூசுரர்கோன் - மையாழி 
65. சூழுலகாள் பேரைநகர்த் துங்கன்குழைக் காதனன்பா 

யேழுலகத் தோர்கள் பணிந் தேத்தவே - நாளுமுகில் 
66. நற்கருணை கொண்டருளும் நங்குழைமால் வீதிவரப் 

பொற்கருட சிங்கா சனம்புரிவாய் - வர்க்க 
67. மிணங்கு தொட்டிற் றோளுக் கினியான் 2 பிரபை 

மணங்கமழச் செய்வித்த வள்ளல் - வணங்குமளித் 
68. தண்டரள மென்மொழியார் தார்விரும்பும் பார்த்தனருட் 

கொண்டல் நிறை ஞானக் கொழுங்கனியான் - மண்டலத்தின் 
69. மீது பிறந்து தவ வேங்கடமால் செய்தவத்தின் 

போதுமிக வாகவந்த புண்ணியவான் - ஆதரவாய்ச் 
(பிரதி .) 1. செய்ததெண்ணீர்மென் . 2. பிறவை முதல் , 


7 


திருப்பணிமாலை 


70. செம்பவள வாயகன செய்யசங்குப் பிள்ளையும்வந் 

தும்பர் தொழுமாலுக் கன்பாக - அம்புவியிற் 
71. சூட்டுவர்போ லந்தநிறை 


72. வார்குழையில் ரத்ன மணிக்கனக குண்டலங்கண் 

டோர்குழையிற் சாத்தமு ( 6 ) தாரவென் - பார்பெறவே 
73. செந்தா மரைமுகத்தான் செய்ய தமிழ் ராமகிட்ணன் 

( பந்தாக ) வந்தருள் பூபாலன் - விந்தைதுணை 
74. கோகனக மார்பன் குழைக்காத ( னால் )வேதன் 

நாகரிக மாம்பேரை நாரணற்குச் - சீர்பெறவே 
75. தந்தச் 1 சிவிகை தலைப்பாவுஞ் சாமரையும் 

விந்தைபெற வெங்கும் விளங்கினோன் - முந்தவே 
76. கொத்துமணி யஞ்சுமொரு கொத்தா மணியோசை 

நித்தமம ரர்புரம் ரம்பவே - இத்தனையு 
77. முண்டாக்கி னன்மடல்விண் டூற்றிருக்குந் தேனருந்தி 

வண்டார்க்குந் தொங்கல் மணிமார்பன் - எண்டிசைக்கும் 
78. எங்கோன் முதலியநா மேத்துக் குலவிளக்கு 

மங்கா வளம்படைத்த மானபரன்- இங்கிதவேள் 
79 . பண்ணுதமிழ்ச் சொக்கலிங்கம் பைம்பொற் றிருத்தேரும் 

வண்ணமணிச் செவ்வந்தி மண்டபமுஞ் சன்னதியில் 
80. உண்டாக்கி 2 வைத்திவ் வுலகமெல்லாங் கீர்த்திபெற்ற 

வண்டார்க்குங் தொங்கல் மணிமார்பன் - மிண்டுங் 
81. கரணிக்க ராயன் கவிபெறு கோதண் 

டரணிக் கொருசொலரிச் சந்த்ரன் -- சொருகுகுழல் 
82. மாதர் கிழியெழுது மன்மதவேள் குற்றாலம் 

வேத முறையும் விதிதவறான் - ஆதரவாய்ப் 
( பிரதி . ) 1. சிவிகைரத்நத் . 2. வைத்து . 


8 


குழைக்காதர் 


83. பட்டுருவத் தொட்ட பகழியான் தென்பேரை 

பட்டுருவத் தொட்ட பரிபாலன் - வட்டமிடும் 
84. வாம்பரியா னென்றேற்ற வாரந் தவறாத 

தேன்படுவைக் காவித் திருமார்பன் - பூம்பொழில்சூழ் 
85. வல்லை யரசன் வரபாலன் வந்தடைந்த 

அல்ல லறுக்கு மரசாவான்- செல்விதிகழ் 
86. செந்தா மரைமுகத்தான் செந்தமிழ் 1 சேர்நயினான் 

வந்தா தரிக்கும் வளர் துணைவன் - விந்தைதிகழ் 
87. பெற்ற நயினான் பெரும்பார் புரக்குமொயில் 

கற்றபுல வோர்களிரு கண்மணியான் - பொற்றுழாய் 
88. நங்குழைமால் பங்கூனி நாலாந் திருநாட்கு 

மங்கள மாக வளர்சிறப்பு - மிங்கிதவேள் 
89. பண்ணுதமிழ்ப் பேரைப் பதிவரும் நூற் றெண்மர் துள 

மண்ணு மொருகுருந்து வாகனமும் - பொன்னின் 
90 , பரமபத வாசலொடு பார்புகழத் தூய 

குருமணிப்பொன் வெள்ளிக் குழுவுந்- திருமருவுங் 
91. கொட்டையுஞ் செம்பொற் கொடி நெடுந்தேர் சப்பாமுங் 

கட்டுமொரு கம்பக் ( கருங் களிறுஞ்- சிட்டர் தொழ 
92 . 

ஆடித்திருப் பூரத் திருநாட்குக் 
கோதுபட நற்கோணத் தேரோடு - மாதரவாய்ச் 
93. சித்திரைக் கோடைத் திருநாட்குச் சப்பரமும் 

பத்திபெறச் செய்து பலன் பெற்றோன் -..... 
94 . 

தீட்டுபுகழ் 
மன்னன் சுகந்த வனநாதன்- 

இந்நிலத்தில் 
95. திக்கு விசையத் தெசமிக்குத் தைமாத 

மிக்க தொருபாரி வேட்டைக்குந் -- தக்கதொரு 
( பிரதி . ) 1. சொப்பநயினான் . 


... 


திருப்பணிமாலை 


9 


96. சித்திரையிற் சித்திரைக்குந் தென்பேரை வாழ்முகுந்த 

னித்தனைக்கு மன்பா யெழுந்தருளி - மொய்த்துநின்று 
97. தொண்டர் குழாங் கொண்டாடச் சோலைசூழ் வாய்த்தலையில் 

மண்டபத்தைக் கட்டி வளமானோன்- விண்டகதிர் 
98. தங்க முருக்கித் தகடிழைத்த 1 நிட்கள மாய்ச் 

செங்க உணெடுத்த திருவுடம்புக் - கங்கி 
99. 3 யமைத்தாள் புளகித்தாள் ஆரந் துவட்சி 

சமைத்த ) தன தடமே தாங்கிச் -- சுமக்குமிடை 
100. சேணிற் பொலியுந் திருவழுதி நன்னாட்டு 

மாணிக்க மென்னு மடமாது - நீணிலத்தில் 
101. மற்றப் பொலக்கை மடக்குக்கட் டுக்கர்ணம் 

பற்றித் திரும்பப் பவுரிகொண்டு -- சுற்றித் 
102. திருகியெழுந் துள்வீசிச் செக்கணிப்ர பந்த 

மருவுமொரு கட்டளைக்கு மார்க்கம் - துருபதமும் 
103. வில்வேடு முன்னந்த வீச்சும்பின் னந்தமலாக் 

கெல்லாருங் கண்டு மகிழ்ந் தேத்தவே - சொல்லால் முன் 
104 . 

னாடினா ளாடி யதற்கிசையச் சங்கீதம் 

பாடினாள் பூணார் பளாவென்றே - கூடல் 
105 . 

வரதுங்க ராமன் வழங்கினான் செம்பொ 

னருள் கொண்டு மீண்டுவரு மந்நாள் -- பரிமளிக்குங் 
106. கொத்தூர் துளவக் குழைக்காதர்க் கென்றுவயல் 

நத்தூர் தருமுரப்ப ( நன் ) நாடும் - மொய்த்த 
107. மணக்கரையுங் கைவிலைக்கு வாங்கிவிடுத் தாள்வாய்ந் 

திணக்கம் பெறுபுகழா லெங்கு - மணக்கு 
( பிரதி . ) 1. நிட்சளமாய் . 2. னெடுத்த . 3. யமைத்தாள் பெற் 
றாள் புளகித்தாளத தனனாரந்துகட்சி . 


10 


குழைக்காதர் 


108. ( மன ) கான சோம னபிராமன் போசன் 

மனுநீதி குன்றாத வள்ளல் - வனக 
109. வரியரவி னடனமிடும் வன்கழற்கால் நீல 

கிரியை நிகர்க்குமான்கிட் ணப்ப -னருள் மதலை 
110. கத்தூரி ரங்கன் கமலத் திருமார்பன் 

முத்தா பாணன் முகலளிதன் - 1 மெய்த்துணைவன் 
111. முத்துவீரப்பன் முறைதவறா வுத்தண்டன் 

சித்த மலர்பகுதி சீட்டிட்டங்- கொத்தி 
112. யிலக்கஞ் செலுத்தி யியல்குறும்பு மாற்றிக் 

கலக்கம் பதினிருவர் கண்டன் - மலர்க்குவளைக் 
113. கற்பகத்தை நேர்வேங் கடத்துரை வன்ராயன் 

வெற்பகத்தில் வைத்த விளக்காகச் சொற்பனுவல் 
114. செந்தமிழ்த்தென் பேரைத் திருமாலுக் கன்பாய 

சந்த மணிச்சிவிகைச் சப்பரமும் - விந்தைபெற 
115. மாயா புரியால் மணிக்குடையுஞ் செய்வித்து 

ஓயா தெவர்க்கு - முதவுவோன்- நேயன் 
116. மகரக் குழையன் மகிழ்பாலன் கற்றோர் 

பகரக் குழைமலர்ப்பா தர்க்கு - நிகரிலக் 
117. கண்ணன் சிறுத்தாம்பின் கட்டளைக்கு நற்சிறப்பும் 

வண்ணனென்று பூங்கமல வாகனமும் - எண்ணரிதா 
118. யுண்டாக்கி னன்மடல்விண் டூற்றிருக்குந் தேனருந்தி 

வண்டார்க்குந் தொங்கல் மணிமார்பன் - எண்டிசைக்கும் 
119. பொன்னி கலக்கிப் புகாரைப் புகுந்து புக்திச் 

சென்னி 3 யுறந்தை திறைகொண்டு - முன்னடந்த 
( பிரதி . ) 1. மொய்த்துணைவன் . 2. முதவுவொம - நேயாதத 
னம் . 3. யுறைந்த . 


திருப்பணிமாலை 


11 


120. வல்லங் குமுத மகுதங் குடிவாங்கக் 

கொல்லங் கிடாரங் குடைக்கொதுங்கச்- செல்லுங்காற் 
121. கப்பங் கொணர்ந்திருதாள் கைகுவித்துத் தங்கள் குறை 

செப்புந் திருமுன்றிற் றேவேந்த்ரன் -- ஒப்பரிய 
122. செய்ய தமிழ்க் கச்சித் திருமலைய பூபாலன் 

வையமுழு தும்புரக்கு மானபான்-- துய்ய 
123. திருமலை ராயன் சிகரமணி மேருப் 

பொருபுய னுல்லாச போசன் - அருள்புரியும் 
124. புண்ணியமாம் செல்வம் புரக்குங் கரியமுகில் 
வண்ணன் கருணை வடமலையான் 

எண்ணிய 
125. மானா பரணன் வடமலைப்பூ பாலனறுந் 

தேனார் குவளைத் திருமார்பன் -- மான பரன் 
126. முன்னோன் 


127 . 

வடமலை பூலோக மன்னன் கடலுலக 
128. மெல்லாம் பொதுநீக்கி யெங்கணுஞ்செங்கோல்நடத்து 

மல்லார் தடந்தோள் வடமலையான் - கல்விக்கு 
129. மானா வளமைக்கு ( மன்புக்குங் ) கேண்மைக்கு 

மானாபி மான மகிமைக்கும்- சேனா 
130. முகத்துக்குஞ் செங்கோல் முறைமைக்கும் நீதி 

யகத்துக்குத் தானொருவ னானோன் -- செகத்திற் 
131. பரக்குங் 2 கலிக்கோடை பற்ற ( ற் ) று நீங்கத் 

துரக்குந் தின தான சூரன் 
132 . 

அபிராமன் போசன் 
மனுநீதி குன்றாத வள்ளல் - வனகவுரி 
( பிரதி . ) 1. மகிள்மைக்கும் . 2. கலிக்குடை.. 


12 


குழைக்காதர் 


133 . 

நடனமிடும் - அங்குளகா 
134. விண்டடவுஞ் செம்பொன் வியன்மதிலுங் கம்பமுங்கன் 

மண்டபமுந் தேரு மகிழ்ந்தமைத்துக் கொண்டலென 
135. நின்ற நாராயண னருள்குளந்தை யானை நமக் 

கென்றுநா ராயணனென் றேத்தியே - நன்றி 
136. தருமபி ஷேகந் தடந்திருக்கை யங்கி 

திருமடப் பள்ளி திருத்தேர் - அருமைத் 
137. திருவா பரணந் திருவொட்டி யாண 

மொருவாத காவணமு ...-- திருமாட 
138. மாளிகை சூழுமணி மண்டமும் வெள்ளித் தழுகையும் 

பாளிதச்சே றாடும் பணை முலையார் - தாளமுறை 
139. யாடல் புரிவரிசை யாடித்திரு நாளுந்தே 

ரோபேங் கூனித் திருநாளுங் - கூடல் 
140. வனைத்தழகுங் கண்டுபரி மலராமஞ் சூழ்பொற் 

சினைப்பலவும் பூளைச் செறிவுங் - கனைத்துவரி 
141. வண்டிமிருங் கோளூரில் வாழ்வைத்த மாநிதிக்கு 

விண்டொடுபொற் கோபுர விமானமுதற்- கண்டு 
142. நேடித் தொழப்பொலிந்து நின்றநெடு மாயனுக்கே 

யாடித் திருநா ளமைப்பித்து - நீடுபுகழ்த் 
143. தேசத் தெவருந் தெரிசிப்ப வேசொற்க 

வாசற் றிருநாளும் ( வைப்பித்துப் ) பேசற் 
144. கரிய துழாய்ப் பெம்மா னருஞ்சுகரஞ் சூழ 

விரியுமணி மண்டபமும் வெள்ளிப் - பரிகலமு 
145. மாடக் கொடியுயர்ந் தக்ரகர முஞ்சிகர 

மாடத் திருக்குருகூர் மாநகரில் - கூடவே 
( பிரதி . ) 1. கோபால . 


திருப்பணிமாலை 


13 . 


146. யெல்லா வளமு மியற்றிமறை நான்குமுது 

சொல்லா மதுரச் சுவைகனிந்து . நல்லார் 
147. செவிமடுத் தானந்தந் தேக்கெறிய முன்னூற் 

கவிமதம் பெய்யுங் களிறும் - புவிமீது 
148. சங்கத் தவர் தந் தனிக்குறும்பு மாய்த்துடைய 

நங்கைக் கொருமகவாம் நாவீரன் - பொங்குமணிச் 
149. சங்கணியான் செம்பதுமத் தாள்பரவுந் தூயதுரைச் 

சங்கணியா னெங்கள் சடகோப - துங்கமணி 
150. 1 கோயிலி னான விமானங் குளிர்வின்றி 

( யேய ) தடந்தே ரினிதமைத்துப் - பாயிருள் 
151. சீய்க்கும் திருவா பரணமுஞ் செவ்விபல 

வாய்க்கும்வட வேங்கட மாலு......மயக்குயந்த 
152 . 

தாரணியி ( ல் ) மெத் ( த ) தசாவதா ரம்முதலாங் 

காரணமெல் லாஞ்செய்து கையமைத்து -... 
153 . 

--சொல்லரிய 
154. வன்னக் கனக வரைமூன்றாம் 

கன்னித் திருமதிலுங் கட்டிவைத்துப்- பன்னுமறை 
155 , வந்தியா நிற்கு மறையோர்க் கரசடியிற் 

சந்தியா மண்டபமுந் தாபித்துச் - சிந்தைதிகழ் 
156. ஆதிமறை நூற்றெண்மர்க் கக்கிரகா ரங்கொடுத்து 

நீதியுல கிற்படைத்த நேமியான் - வாது சொல்லித் 
157. தூண்டுஞ் சமர்க்களத்துத் துன்னலர்வெம் போர்முறியத் 

தாண்டும் பரிநகுலன் சங்க்ராமன் -- பூண்டுலகில் 
158. மன்னுயிர்கள் யாவு மனுமுறையா னாடோறுந் 

தன்னுயிர் போற்புரக்குந் தண்மையால் - இன்னுயிர் 
( பிரதி . ) 1. கோயிலான . 


14 


குழைக்காதர் திருப்பணிமாலை 


159. வேறாய் நிலைபிரிந்து விட்டாலுஞ் சொன்னமொழி 

மாறா வரிச்சந்த்ரன் மானபரன் - தேறார் 
160. பறையளக்கும் நெஞ்சம் பதைபதைப்ப வந்து 

தின 

றையளக்குந் தேவேந்த்ர சிங்கம் - முறைதவறா 
161. மன்னன் கருணை வடமலைப்பூ பாலன் மகிழ்ந் 

திந்நிலத்து ( வாழி யினிது . ) 


தழைக்கா தழகர் திருப்பேரை வல்லியென் றாயரொடும் 
பிழைக்காத மங்கல நாணூழி வாழி பிரகரஞ் சூழ் 
மழைக்காடு பூத்த திருமேனி வள்ளல் மகரநெடுங் 
குழைக்காதர் வாழி யெனவாழி பிள்ளைக் குழாங்களுமே . 

. 
தென் திருப்பேரை தழைக்காதர் திருப்பணிமாலை 

முற்றும் . 


நித்தியமும் வந்தோர் நிகழ்ந் திரங்கி வீற்றிடவுஞ் 
சித்தமறை யோர்பசியைத் தீர்த்திடவுஞ் - சத்திரத்தை 
-நல்லதென் கோட்டையில் நன்றாகக் கட்டிவைத்தான் 
வல்லவன் சிவசுப்பிரமணியசேந் திரன்பாலர்றாமசாமிமன்னன்றானே 
இது புதிதாகச் சேர்க்கப்பெற்றுள்ளதோர் இதழிற் காணப்பட்டது . 


திருக்கோளூர் 
சுவாமி வைத்தமா நிதி 


திருப்பணி 

மாலை . 


பரவு வாமே . 


( 
1 
) 


வணக்கம் 
இட்டவரிச் சுரும்பரடை கிடந்துறங்குந் தண்டுழா 

யிளகு தீந்தேன் 
மட்டவிழுந் தொடையல்வைத்த மாநிதிக்குத் திருப்பணிப்பா 

மாலை பாடச் 
சிட்டர்தொழுந் திருஞான தேசிகனே தஞ்சமென்று 

சிந்தை கூரும் 
பட்டர்பிரான் முனிவனிரு பாதார விந்தமலர் 

( 
நூல் 
நீர்புனைந்த மலர்த்தடஞ்சூழ் திருக்கோளூர் வைத்தமா 

நிதிக்கன் பாகச் 
சீர்புனைந்து விளங்குகெற்பக் கிரகமுகித் துயரநெடுந் 

திவ்ய விமான 
மேர்புனைந்த நவமணியா லுண்டா 
டாக்கிப் பூசைசெய்தா 

னெதிர்த்தோ ரஞ்சப் 
பேர்புனைந்த பெருந்திறற் குபோன்வளந் திகழள கை 
புரக்கும் வேந்தே . 

( 2 ) 
இன்ன தினிப் பகர்வோமென் றெண்ணறியாப் பழவடியேற் 

கிரங்கிக் காக்குஞ் 
சன்னதியிற் கருடனையுஞ் சேனையர்கோனையுமகிழ்ந்து 

தானுண் டாக்கிச் 


16 


வைத்தமாநிதி 


செந்நெல்வயற் புகுமூரர் திருவுளத்தின் படியேப்ர 

திட்டை செய்தான் 
பொன்னுலவு த ( மி ] ழௗகா பதிகுபே ரன்வடபால் 
புரக்கும் வேந்தே . 

( 3 ) 
பொருநடநா டகமகளிர் விளையாடு மணிமேடைப் 

புகுமூர் மாயன் 
திருநடமா ளிகைநெடிய பத்திவிலா சம்பெறவே 

செய்தான் கீர்த்திக் 
கருநடர்மா ளுவர் துளுவர் வங்காளர் பப்பரர்கை 

முகிழ்த்துப் போற்ற 
வருநடநீள் குரதுரகன் எல்லார்க்கு நயினான் தெம் 
மன்ன ரேறே . 

( 4 ) 
கிளைத்தபுகழ் மருவும்வைத்த மாநிதிமால் கெற்பகிர 

கத்துக் கேற்க 
வளைத்தசுடர் வழங்குமத்த மண்டபத்தை யிலங்கும் ரத்ன 

மயத்தாற் செய்தான் 
திளைத்தகண்ணி நுண்சிறுத்தாம் பாழ்வார்பொற் சேவடிக்கே 

தெரிந்து பாடித் 
தளைத்தபுகழ்க் கோளூரில் மதுரகவி பாவலவர் 
தம்பி ரானே . 

(5 ) 
மாயகப்பற் றற்றவர்கள் வணங்குபுகு மூரர்மகா 

மண்ட பத்தை 
நாயகப்பத் தியுமதனுக் கடுத்தபத் தியுமாக 

நன்றாய்ச் செய்தான் 
சாயகத்தால் வெல்வோமென் றெதிர்பொருத நிருபர் தலை 

சாய்க்குந் தோறுந் 
தூயகப்ப மிடவமர்செ யெல்லார்க்கு நயினானுத் 
துங்க வேளே . 

( 6 ) 
( பிரதி . ) 1. வரகுண மங்கைப் பதியில் வழுதிதானே . 


திருப்பணிமாலை 


17 


கையங்கால் தாமரையாம் வைத்தமா நிதிமாயன் 

கலங்கா தன்பு 
செய்யுங்கோ யிலிற்பயில்து வாரபா லகரையும்ப்ர 

திட்டை செய்தான் 
வையங்கா வலரான கள்வர்தமக் களத்தளவு 

வளமாய்ச் செய்தோன் 
அய்யங்கா ரப்பன் மகிழ் எல்லார்க்கு நயினான் போ 
ராடல் வேளே . 

( 7 ) 
பொய்கைமுத லாழ்வார்க ளனைவரிற்கோ ளூரன்வில்லி 

புத்தூர் வேந்தன் 
வையகமெல் லாம்புகழு மங்கைமன்னன் இவர்களல்லால் 

மற்றுள் ளோரைச் 
செய்யமகா மண்டபத்துத் தென்புறத்தி லன்பொடு ப்ர 

திட்டை செய்தான் 
கைமதவா ரணங்காத்த வடமலை நராதிபதி 
காவை யானே . 

( 8 ) 
தண்டிரைசூழ் பூமியிலிம் மண்டபம்போ லில்லையெனச் 

செகத்து வேந்தர் 
கண்டுகண்டு கொண்டாடத் தண்டமிழ்தேர் புகுமூரர் 

கருத்துக் கொக்க 
மண்டபநா யகமாக வயங்குமணி மண்டபத்தை 

வளமாய்க் கண்டான் 
கொண்டலெனுங் கரபாரி யெல்லார்க்கு நயினான் பைங் 
குவளை யானே . 

( 9 ) 
அருடருஞ்சொற் சுவைபாக மாதரித்திட் டெழுதவொணா 

ஆதி வேதப் 
புருடனியற் புகுமூரன் சன்ன தியின் முன்னழகாய்ப் 

பொலிந்து தோன்றுங் 
2 


18 


வைத்தமாநிதி 


(10 ) 


கருடகம்ப முண்டாக்கி யொப்பமிட்டு நாட்டிவைத்தான் 

கபட மாகு 
மருடரும்புன் பிறப்பறுக்கு மனந்தயங்கார் உறுப்பூருக் 

கதிபன் தானே . 
பெருகுநறுந் தண்டுளவ வைத்தமா நிதிக்குமனப் 

ப்ரியமாய் ரண்டாந் 
திருமதிளு " முண்டாக்கிச் சேனையர்கோன் கோயிலையுஞ் 

சிறப்பாய்ச் செய்து 
கருடனுக்குச் செம்பொன் மணி மண்டபத்திற் கோயிலையுங் 

கண்டா னோடித் 
திருகுசினக் கடகளிற்றா னெல்லார்க்கு நயினான் போர்த் 
தெவ்வ ரேறே . 

( 11 ) 
மதுரகவி யாழ்வார்கோ யிலைத்தொடுத்து மடைப்பள்ளி 

வரைக்குண் டான 
முதுகனக மண்டபத்தை முகித்துலவும் வெகுசீர்த்தி 

முழுதுங் கொண்டான் 
சதுரவித ரணசுமுகன் காரைக்காட் டார்மரபிற் 


றழைத்த மேகம் 


விதுரன் மலர் மகள் கொழுநன் எல்லார்க்கு நயினான் போர் 
வேந்தர் வேந்தே . 

( 12 ) 
நாகமடைப் பள்ளியென்ற நவின்றபுகு மூரர் ... ( 13 ) 
வரியரவில் நடனமிடும் வைத்தமா நிதிகோயில் 


வளமை யாகப் 


பெரிய திரு மதிள் முகி ( வி ) த் தமரர்பதி யளவிலும் ப்ர 

காசஞ் செய்தான் 
அரியதிசை யெட்டும்நிறைந் தண்டகடா கமும்புகழூ 

டாடி யெங்கும் 
( பிரதி .) 1. முண்டாக்கித்ததுக்குட . 


* 


திருப்பணிமாலை 


19 


விரியநிழல் விரிகுடையான் மீனவர்கோன் புவிபுரக்கும் 

விசைய மாலே . 


( 
14 
) 


பேய்ச்சியா ருயிர்கவர்ந்து சகடுதைத்த புகுமூரெம் 

பெருமா னுக்கு 
நா ( ய் ) ச்சியா ரிருவர்கெற்பக் கிரகமர்த்த மண்டப ) நன் 

ராகச் செய்து 
காச்சியார் பால்மனத்தின் படிமூலப் பிரதிட்டை 

கண்டான் செங்கோ 
லோச்சியார் கலியுலகு புரந்தசெக நாதனொ( ன் ) ன 

லார்க ளேறே . 
தும்புருநா ரதர்பாட வருள்புகுமூர் மால்கருடத் 

துசமு லாவு 
கம்பமலங் காரமுறச் செப்புபொதிந் துள்ளமிகுங் 

கவலை தீர்ந்தாள் 
நம்பரதி சன்ன திரண் டாங்குடியார் செய்ததவ 

நலத்தால் மேவும் 
அம்பனைய கருநெடுங்க ணழகுதிகழ் கருநயினா 

ரம்மை யாரே . 


( 
15 
) 


( 16 ) 


பஞ்சலோ கத்திலர விந்தலோ சனரையுமன் 

பருக்கன் பாகும் 
விஞ்சுபுகழ் நாய்ச்சியா ரிருவருற்ச வவிக்ரகமும் 

விரைந்துண் டாக்கி 
நெஞ்சுகளி கூர்தரப்ர திட்டைசெய்தார் வந்தடைந்து 

நேசித் தோர்க்குத் 
தஞ்சமென விரங்குமாழ் வாராய் யங் ( கார் ) ஞான 

சமய வேந்தே . 
( பிரதி . ) 1. பஞ்சபோத திலர . 


( 17 ) 


20 


வைத்தமாநிதி 


புல்லியார் தமக்கருளா வைத்தமா நிதிமகிழ்ந்து 

பொருந்துங் கோளூர் 
வல்லியா ரம்மன் விமா னத்தையிலங் காரமுற 

மகிழ்ந்து செய்தான் 
நல்லிராப் பகல் முழுதும் நாவீற ) ருரைத்த தமிழ் 

ஞானப் பாடல் 
சொல்லியா தரிக்குமப்பு ஆழ்வார்பா கவதர்குலோத் 
துங்கன் தானே . 

( 18 ) 
குடக்குக்கூன் மதிநுதலா ளாண்டிலா ளம்மனென்றுங் 

குறியாய் வாழும் 
வடக்குக்கோ யிற்புதுவி மானமதி ) ல் கள் ( யா ) வும் 

வளர்க்கச் செய்தான் 
முடக்குக்கூ டியமனது முரண்செலுத்துந் தெவ்வேந்தர் 

மூச்சி டாம 
லட ( க்கி ) க்கா சினிபுரக்குஞ் செகநாத மகிபனட 
லரச ரேறே . 

வேறு 
இந்நி லத்தி லெமக்கருள் வல்லியார் 
சன்னி தித்திரு மண்டபந் தான் செய்தான் 
பொன்னி லங்கும் புனைமுடி சூடிய 
மன்னன் மன்னர் வணங்கிய வஞ்சியே . ( 20 ) 


( 
19 
) 


வேறு 


எந்தைபுகு மூரர்கோ யிற்பிறகோர் கோயிலியல் 

பாயுண் டாக்கி 
அந்தமில்சிங் கப்பெருமாள் தம்மையும்ப்ர திட்டைபண்ணி 

யமைதி செய்தான் 
பைந் தமிழோர் வணங்கியவொன் பது திருப்ப திக்குயர் ப்ர 

பன்ன ரான 


திருப்பணிமாலை 


21 . 


எந்தைவயி ணவர்கோன்ரா மாநுசச்சீ யங்கார்வா 
தியர்க ளேறே . 

( 21 ) 
தடக்கருணை பொழிபுகுமூ ராண்டிலா ரம்மனெழுந் 

தருளுங் கோயில் 
வடக்குமணி மண்டபத்தை வாரம்வைத்து நவமணியால் 

மலைபோற் செய்தான் 
அடக்குசினப் புலிபோல ( வ ) டை யலார் ( தங்கள் )திறத் 

தடுபோர் செய்யுங் 
கடக்கரட குஞ்சரத்தான் 1 வடமலைகோன் நராதிபதி 
காவை யானே . 

( 22 ) 
நற்பரம தேசிகனைத் தொழுமதுர கவியாழ்வார் 

நாக ரீகக் 
கெற்பகிர கமுமுடித்துப் புதியவர்த்த மண்டபமுங் 

கிளரச் செய்தான் 
சொற்பயிலு முபயவே தாந்தமெலா மறிந்துணர்ந்து 

தொகுத்துப் பார்த்துச் 
சிற்பரத்தி னிலையுணரு 2 மனந் தயங்கார் வயிணவர்கள் 
திலகந் தானே . 

( 23 ) 
சோலைமலர்த் தடம்புடைசூழ் புகுமூா ரகமகிழத் 

தூய்தா மன்ன 
சாலைமடைப் பள்ளியுள் குடவறையு முண்டாக்கித் 

தமிழ்க்கோ ளூரிற் 
பாலமதன் மேல்புறத்து நிலமும்விடு வித்து வெகு 

பரிவு செய்தான் 
வேலையுல கம்புகழும் வரகுணமா மங்கையில்மீ 
னவர்கள் கோவே . 

( 24 ) 
( பிரதி . ) 1. வடமலைகொழுஞ. 2. வேங்கடய்யங்கார் கருணை 
திகழுமாலே . 


22 


வைத்தமாநிதி 


( 25 ) 


அல்லார்க்குந் திருமேனிப் புகுமூரர் கோபுரத்திற் 

கன்பு கூர்ந்து 
கல்லார்க்கும் வானமுத லாதார சிலைவரையுங் 

கடிது செய்தான் 
வல்லார்க்கு முலையார்மோ கனரூபன் தமிழ்ப்பாண்டி 

வளநா டாளன் 
எல்லார்க்கு நாயகமாம் எல்லார்க்கு நயினான் போ 

ரிக்கு வேளே . 
மறைபரவும் புகுமூரன் மணிக்கோயிற் பெரிய திரு 

மதிளில் மேவும் 
குறைவரியு முடித்ததற்குக் கடைகாலும் கட்டிமணக் 

கொழுந்து வீச 
நறைகமழும் புதியமலர்த் திருமாலைத் தொட்டியையும் 

நயமாய்ச் செய்தான் 
அறைகழல்மன் னவர்பரவும் எல்லார்க்கு நயினானொன் 

னலர்க ளேறே . 
நாந்தகஞ்சங் காழிபுனை கோளூசர் கோபுரத்தை 

நவமாய்ச் செய்ய 
ஏந்துநெடுந் திருநிலைகால் ஒப்பமொடு நாட்டியதற் 

கேற்ற தான 
சாந்துவே லைக்குறையே யல்லாமற் கற்குறையின் 

சரவை தீர்த்தான் 
ஆய்ந்து திரு வாய்மொழிநூ லறிந்துணருஞ் சீயப்ப 

ரய்யன் தானே . 
எதினாலு மறியவொணா தென்றடியார் தொழும்புகுமூ 

ரெங்கோ னுக்குப் 
பதினாலு காற்குறட்டு மண்டபத்தை மிகுதிபரா 

பரித்துச் செய்தான் 


( 26 ) 


( 
27 
) 


திருப்பணிமாலை 


23 


* 


* 


* 


* 


விதிநாலு முகத்துடனே படைத்தசெக தலமுழுதும் 

விரும்பிக் காத்த 
வதினாலே பரிபால மான 1 செத நாதனட 
லரச ரேறே . 

( 28 ) 
கருத்தேரும் பிறப்பிலன்ப ரழுந்தாம லருள்புகுமூர்க் 

கருணை மாமால் 
திருத்தேரு ம ( த் )திருத்தே ரேற்று ( மணி ) மண்ட்பமுஞ் 

சிறக்கச் செய்தான் 
மருத்தேருந் தண்ணிலஞ்சி மாறர் தரும் பெருங்கருணை ( 29 ) 

* ( 30 ) 

( 31 ) 

* ( 32 ) 
நித்தமாய் விளங்குபடாச் சாதனஞ்சாத் திப்புகழை 

நிறுத்திக் கொண்டான் 
தத்துவாம் பரிநகுலன் வடமலைபூ பதியுலகந் 
தாங்கு மாலே . 

( 33 ) 
செங்கமல மலர்வாவித் திருக்கோளூர் வந்தருள்தே 

வேசன் செங்கை 
அங்கிதிருக் கட்டுவடஞ் செழுங்கனகத் தால்முடிப்பித் 

தணிந்தான் செங்கோல் 
மங்கையர்கள் மடலேற வாசியே றும்ப்ரவுட 

மான தீரன் 
கங்கைகுலம் வளர் ( பெருமான் ) வடமலை நராதிபதி 
காவை யானே . 

( 34 ) 
( பிரதி . ) 1. சொக்கலிங்கனட . 


24 


வைத்தமாநிதி 


கருமுடிக்கும் பிறப்பறுத்தோர் கண்டுதொழுந் திருக்கோளூர்க் 

கருணை மாமால் 
திருமுடிக்கோ ரலங்கார மானநெடுங் கனகாபி 

ஷேகஞ் செய்தான் 
தருமுடிக்குங் கர தலத்தான் வணங்காரை மதமடக்குஞ் 

சதுர தீரன் 
மருமுடிக்குங் குவளையந்தார் வடமலைபூ பாலனடல் 
மன்ன ரேறே . 

( 35 ) 
நத்துலவுந் தடம்புடைசூழ் புகுமூரன் சன்னதியில் 

நாக ரீகக் 
குத்துவிளக் குந்தராப் பஞ்சபாத் திரமுங்கோ 

ளூரில் மாயன் 
சித்தம்வா முடித்தமணி மண்டபத்து மணியுநன்றாய்த் 

தெரிந்து செய்தான் 
முத்தநகை யார்மதவே ளெல்லார்க்கு நயினான் முச் 
செகத்து வேந்தே . 

( 36 ) 
சுற்றுமணிச் சதங்கை தண்டை கரண்டாக மமுதுசெய்யுஞ் 

சுருளுக் கேற்ற 
வெற்றிலைபின் மடலிதெலாம் வெள்ளியினா லுண்டாக் 

மேன்மை செய்தான் 
பற்றலர்க ளடுகளத்திற் பயந்தோடத் துரங்கம்விடும் 

பாக்ய சாலி 
கற்றவர்கள் கொண்டாடு மசைந்தாடு பெருமாள் வங் 
காரை யானே . 

( 37 ) 
கொள்ளைப்பால் தயிர்கவரும் புகுமூர ருவந்ததிருக் 

கோலஞ் சாத்த 
வெள்ளிப்பா டகஞ்சீபா தந்தனக்கேற் றதுவாக 

வியப்பாய்ச் செய்தாள் 


திருப்பணிமாலை 


25 


உள்ளத்தே கபடறியா மயிலாழ்வார் திருமகள் பெற் 

றுவந்த மாது 
வள்ளத்தா மரைத்தடஞ்சூழ் திருக்கோளூர் சிறக்கவந்த 
வல்லி யாரே . 

( 38 ) 
உக்ரநெடுங் கதிராழி வைத்தமா நிதிமாய 

னுவந்து சாத்தச் 
சக்ரமுகப் பதக்கமொன்று கொடுத்திறைஞ்சி யுளமிகுசந் 

தோஷ மானான் 
அக்ரம விரோதிகளை யடக்கியர சாளுமன 

பாய தீரன் 
விக்ரம விவேகிபுகழ் திருமலேந் திரன்புவியில் 
வீர வேளே . 

( 39 ) 
மண்ணும் விண்ணு முண்டளந்த வைத்தமா நிதிபதத்தில் 

வாஞ்சை யாகி 
எண்ணுமணி யொளிதிகழுஞ் செங்கழுநீர் மாலைமிக 

வியல்பாஞ் செம்பொற் 
கிண்ணிநுதற் சுட்டிபட்டம் பிறைத் திருவெ லாமுடித்துக் 

கீர்த்தியானான் 
அண்ணலறுப் புற்றூரி லனந்தயங்கார் சீயப்ப 
ரய்யன் தானே . 

( 40 ) 
கொஞ்சமாய்ச் செய்யவொண்ணா தென்றுவெள்ளிக் கனகக் 
குறைவில் லாமல் 

[ குட்டுக் 
பஞ்சபாத் திரமுமெழிற் கலசப்பா னையுமுடித்துப் 

பழவே தாந்தத் 
தஞ்சமாய்ப் பொலிந்தபுகழ் வைத்தமா நிதிகருணைச் 

சலதி தோய்ந்தான் 
கஞ்சநாண் மலர்ச்செழுந்தார் வனைந்தருள் சீ யப்பன் முது 
கலைவ லோனே . 

( 41 ) 


26 


வைத்தமாநிதி 


தொண்டர் தமக் கருள்புரியும் புகுமூரர் கைங்கரியக் 

தொடுத்துக் கோலக் 
கொண்டைமுத லானவட தேசமெலா நெடுநாளாய்க் 

குறித்துக் காத்து 
விண்டசுட ரிலகுநவ ரத்னமணிச் சிவிகைகொண்டு 

மீண்டான் மாறன் 
தண்டமிழ்தே ரனந்தயங்கார் தந்தருள்சீ யப்பனிசை 
தழைக்கும் வேந்தே . 

( 42 ) 
எழுதுபச்சை மலையான வைத்தமா நிதிமால்வீற் 

றிருக்கும் பைம்பொன் 
தழுவுகட்டி லுண்டாக்கி வேடுபறித் திருமுகத்திற் 

கனபேர் பெற்றான் 
தொழுதுமுத்தி பெறும்வழியின் சூழ்ச்சியறிந் தைம்புலத்திற் 

சுழலும் பேத 
முழுதுமொத்து நடக்கும்வகை செலுத்துபுகழ் ரோமசமா 
முனிவன் தானே . 

( 43 ) 
வைத்தமா நிதிதிருத்தேர் ( வளர் )சீலைத் தளபாட 

மணிகள் பூட்டித் 
தைத்ததையற் பணியாகத் தலையலங்கா ரம்வரைக்கும் 

தயவாய்ச் செய்தான் 
மித்ரர்பரி பாலனுயர் சத்ருபயங் கரன்கோல 

விந்தை மார்பன் 
நித்தியகல் யாணகுணன் வடமலைபூ பதிவணங்கா 
நிருப ரேறே . 

( 44 ) 
நன்னயஞ்சே ரும்ராச ராசநல்லூ ருட்கிடையில் 

நாலு மாவும் 
சன்ன திபண் ணையையும் விடுவித்தே தன தடியார் 

தம்மைக் காத்துப் 


திருப்பணிமாலை 


27 


2 


பன்னகத்திற் றுயிலமரும் வைத்தமா நிதிபாதம் 

பணிந்தான் தேச 
மன்னர் மன்னர் மெச்சுதுரை சந்த்ரகுலோத் துங்கனிகல் 
வழுதி தானே . 

( 45 ) 
அருவாராய்ந் தறிந்தாலு மறியவொண்ணாப் புகுமூர 

ரன்பு கூருந் 
திருவாரா தனப்படிக்குத் தென்கோல நிலமுழுதுஞ் 

சேர்த்தா னென்மேற் 
பொருவாரா ரென்றுடைவா ளுறைகழிக்குஞ் சினமடங்கற் 


பூச லாளி 


மருவார்கா வித்தொடையான் வெற்றிவே லுடையான்பூ 
வலய வேந்தே . 

( 46 ) 
பொறியரவில் நடனமிடு வைத்தமா நிதிமாயன் 

பூசைக் கேற்ற 
நெறிதருதே மாங்குளத்தில் நேரொருமா முக்காணி 

நிலத்தைச் சேர்த்தான் 
பிறிவரிய தடந்திரையின் பெருக்கெடுக்கும் வைகைநதிப் 

பெருமா னாரும் 
அறிவரிய புகழாளன் முது தமிழ்ப்பாண் டியமரபுக் 
கதிபன் தானே . 

( 47 ) 
உளங்கமழும் பெருங்கருணை யுவட்டெறியு மனைத்துலக 

முடையா ருக்கு 
வளங்கமழும் பழையவல்லைக் குளத்தைவிடு வித்து மன 

மயக்கந் தீர்ந்தான் 
குளங்கரையி லிளவாளை குதித்து வெடி தாவிவருங் 

குளிர் நீர் நாடன் 
களங்கமிலா மதிவதனன் மீனவர்கோன் புதுவேப்பங் 
கண்ணி யானே . 

( 48 ) 


28 


வைத்தமாநிதி 


எம்மையடி மைக்கொளுந்தென் புகுமூரர் திருவுளத்துக் 

கேற்ற தாக 
வெம்மையகல் புதுக்குறிச்சி நிலத்தைவிடு விச்சுவெகு 

மேன்மை செய்தான் 
செம்மைபெறப் பொலி தருமொன் பது திருப்ப திக்குவளஞ் 

சிறக்கச் செய்தோன் 
மும்மலமு டிடக்கிநிலை நிறுத்தும்ரா மாநுசமா 
முனிவன் தானே . 

( 49 ) 
வரைமணக்கும் புயசயிலன் வாணாத ராயன்மன 

மகிழச் சொல்லித் 
தரை மணக்குந் திருவயிற்றார் புகுமூரர்க் கிறங்குபடித் 

தரங்க ளேறத் 
திரைமணக்குந் தடம்புடைசூழ் சிறுமூளிக் கரைநிலத்தைச் 
சேர்த்தாள் மோலி 

( மாம் 
நறைமணக்குந் திசைமுகத்தோன் படைத்தபெண்கள் நாயக 
நங்கை தானே . 

( 50 ) 
தவளநகை மலர்மாது விரும்பும்வைத்த மாநிதிக்குத் 


தயவு கூர்ந்து 


குவளை மலர் வாவிவரால் குதிபாய்ந்து வளராப்பை ( ங் ) 

குளத்தைச் சேர்த்தான் 
பவளவிதழ்க் கலகவிழிப் பாவையர்சம் பாஷணசம் 

பன்னன் கீர்த்திக் 
கவளமத களிற்றுவச வப்பனர பூபதிதென் 

கச்சி யானே . 
பலைநாட்டு வஞ்சிநகர்த் திருவடிமன் னவன் மனது 

மகிழப் பேசி 
நிலைநாட்டு புகழ்வேளூர்ப் பற்றிற்பதி னாறுமா 

நிலத்தைச் சேர்த்தாள் 


( 51 ) 


திருப்பணிமாலை 


29 


அலைநாட்டுந் தடங்கடலி லறிதுயிலும் புகுமூரர்க் 

கன்பி னாலே 
சிலைநாட்டு மிந்து நூதல் திகழ்நயினான் மாதர்குல 
திலகந் தானே . 

( 52 ) 
பேட்டைத்தேடிச் சேவலனம் விளையாடும் புகுமூரர் 

பெருமா னுக்கே 
யாட்டைத்திரு நாளான சித்திரையில் திருநாளுண் 

டாக்கி னான் போர்க் 
கோட்டைத்தரி யலர்பதண மழகழிய விருகடையும் 

குழைத்து வாங்கும் 
வேட்டத்தடஞ் சிலையபியன் வழுதிகுலோத் தமன்பொதிய 
வெற்பி னானே . 

( 53 ) 
உருப்பவித்திர மாகவெனை யாண்டவைத்த மாநிதியுள் 

ளுவந்து மேவும் 
திருப்பவித்திரத் திருநாளா வணியேகா தசியி ( த ) னிற் 

சிறப்பாய்க் கண்டான் 
பொருப்பையொத்த களபமுலைப் பூவையர் தம் மனுபவசம் 

போகன் வேழ 
மருப்படர்த்த வழுதியர்கோன் வரியளிசூழ் நிம்பமண 
மாலை யானே . 

( 54 ) 
பாயிரஞ்சேர் தமிழ்க்கோளூர் வைத்தமா நிதிக்குமகிழ்ப் 

பருதி நூல்நா 
லாயிரமு முரைசெய்திரு வத்யயனத் திருநாளுண் 

டாக்கி னானே 
தாயிரங்கு வதுபோலத் தன்னை நம்பு சனங்கள் வருந் 

வண்ணம் 
மாயிருஞா லங்காக்கு மீனவன்தென் வரகுணமா 
மங்கை யாபானே . 

( 55 ) 


30 


வைத்தமாநிதி 


சித்திரையிற் சித்திரைநாள் திருவவதா ரஞ்செய்யுந் 

திருக்கோ ளூரர்க் 
கெத்திறமும் புகழ்வளரச் சித்திரையிற் றிருநாளை 

யியல்பாக் கண்டான் 
வித்துவசெனப் பிரிதிசெய்யும் விதரணிக ( ன் ) சங்கிராம 

வீமன் அன்ன 
சத்திரநயச் சோமன்வட மலைமகீ பதியுலகந் 
தாங்கு மாலே . 

( 56 ) 
இருப்பதுநா மடியரிடத் தென்றவைத்த மாநிதிதம் 

மிடத்தே யுண்டாம் 
விருப்பதினா லுயரானித் திருநாளுஞ் சிறப்பும் விடு 

வித்தான் ஞான 
உருப்பதியுந் தமிழ்த்திருவாய் மொழி நூல்கை வந்தவள்ள 


லொன்ப தான 


( 57 ) 


திருப்பதிரா மாநுசச்சீ யங்காரைம் புலன் மயக்கந் 

தீர்ந்த கோவே . 
கற்பகா லம்வரைக்கும் புகுமூரர் கொண்டருளக் 

காத லாகி 
யற்பசிமாத் தையிலூஞ்சல் திருநாளு முண்டாக்கி 

யடர்ந்த நீல 
வெற்பனைய கோளூரர் பரமபத வாசலில் 

விழாவும் கண்டான் 
மற்புயன்தென் காவைநகர் வடமலைபூ பதிசிலைக்கை 

மார வேளே . 
கூடிவா னவரிறைஞ்சுங் கோதைசூ டிக்கொடுத்த 

கொடி யுலாவத் 
தேடியா தரஞ்செய்தைமா தமுதயாதி திருப்பாவைத் 

திருவி ழாவும் 


( 58 ) 


திருப்பணிமாலை 


31 


( 59 ) 


ஆடிமா தம்பெரிய திருப்பூரத் திருநாளும் 

அடைவாய்ச் செய்தான் 
நாடியா தரித்தபுகழ் வடமலை பதிகாவை 

நகரி னானே . 
அசைந்தநீள் கொடியுடையான் வஞ்சிநக ராதிபனுக் 

கழகாய்ச் சொல்லி 
இசைந்தகா வளம்பழகு புகுமூரர்க் கினிவேணு 

மென்றே கோல 
வசந்தகா லக்கோடைத் திருநாள் கட் டளைசெய்தாள் 

வாரு லாவப் 
பசந்தபூண் முலைநயினா ளுயர்ந்தரண்டாங் குடியார்தம் 

பாவை தானே . 
பெருவளஞ்செய் புகுமூரன் விளங்குதிரு நாள் முடிந்த 

பின்னே மேவத் 
திருவனந்த லுண்டாக்கி யதற்கேற்ற சிறப்புமிகச் 

செய்தான் வாச 
மருவிருந்த தண்ணிலஞ்சி மாறர் திரு வாய்மொழி நூல் 


( 60 ) 


வழுத்து நேயன் 


தருவெனுங்கை யனபாயன் அனந்தய்யங்கா ருறுப்புற்றூர் 
தழைத்த வேந்தே . 

( 61 ) 
சேணுநிறைப் புகுமூர மாமாயன் எழுந்தருளும் 

திருநாள் தோறும் 
வேணுமெனப் பெருகுவிடா யாற்றிநெடுஞ் சிறப்புவிடு 

வித்தா னோடி 
நாணுமிள மந்தியினம் நடுங்கவரால் தாவுகச்சி 

நாட்டு வேந்தன் 
பூணுலவு மணிமார்பன் செகநாதன் புவிவலயம் 
புரக்கு மாலே . 

( 62 ) 


32 


வைத்தமாநிதி திருப்பணிமாலை 


மருவளருந் தண்டுழாய் வைத்தமா நிதிகோயில் 

வடகீழ் மூலைத் 
திருமதிளின் மிசைபெரிய திருவடியை யன்பொடு ப்ர 

திட்டை செய்தான் 
அருவிமத களிற்றுதைய னாட்கொண்டான் பாலனுவந் 

தனைபோற்கா ) க்குந் 
தருங்குணவ் ரன்மாவை ( ப் பெரும்பதியில் ) வருகுமார 
சாமி வேளே . 

( 63 ) 


வேறு 


அண்டர் நாயகன் பொன்னுல காளிக்குப் 
பண்டி லாததோர் பட்டொன்று நல்கினான் 
தண்ட மிழ்ச்சொக்க நாதன் சந்தோஷமாங் 
கொண்டல் மாவைக் குமார சுவாமியே . 


( 64 ) 


வேறு 


நிறைவாழி திருக்கோளூர் வைத்தமா நிதிவாழி 

நீதி வாழி 
பொறைவாழி மகிழ்மாறன் பொன்னடிகள் வாழியிந்தப் 

பூமி வாழி 
முறைவாழி மதுரகவி வாழிதலத் தார்கள் கிளை 

முழுதும் வாழி 
மறைவாழி வாழிபுகு மூரன் திருப் பணிசெய்வோர் 
வாழி தானே . 

( 65 ) 
திருக்கோளூர் வைத்தமாநிதி திருப்பணிமாலை 

முற்றும் . 


The E. N. Press , Educational Printers , Madras . 


